சந்தேகித்த மனிதனை சந்திக்கவந்த தேவன்‌! 
தேவசெய்தி. சகோ. அகஸ்டின்‌ ஜெயக்குமார்‌ 


இந்தமாதத்திலிருந்து ஓரிரு மாதங்கள்‌ மல்கியாவின்‌ புத்தகத்திலிருந்து சில காரியங்களைத்‌ தியானிக்கக்‌ 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கிருபை செய்வாராக. மல்கியாவின்‌ புத்தகம்‌ குறிப்பாக ஆசாரியர்களுக்காக எழுதப்பட்ட 
புத்தகம்‌. ஆசாரியர்களென்பவர்கள்‌ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌. புதிய ஏற்பாட்டின்‌ கருத்துப்படி 
யாரெல்லாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தால்‌ கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்களனைவரும்‌ ஆசாரியர்களே! 
அப்படிப்பட்ட ஊழியர்களாகிய ஆசாரியர்களுக்கே இந்தப்புத்தகம்‌ குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேக 
நேரங்களில்‌ மல்கியா புத்தகத்ததை வைத்துப்‌ போதகர்கள்‌ மற்றவர்களுக்காகப்‌ பிரசங்கிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
கவனமாக வாசித்துப்பார்ப்போமானால்‌ மல்கியாவின்‌ புத்தகம்‌ குறிப்பாக ஊழியர்களான ஆசாரியர்களுக்காக 
எழுதப்பட்ட புத்தகம்‌ என்பது தெரியவரும்‌. மேலும்‌ இதில்‌ ஆசாரியனாகிய ஊழியக்காரன்‌ தன்னை 
சந்திக்கவந்த தேவ அன்பை சந்தேகித்து அநேககேள்விகளைக்‌ கேட்பதையும்‌ தேவன்‌ அவர்களோடு 
இடைப்படும்‌ விதத்தையும்‌ அதிலிருந்து பரமதேவனின்‌ எதிர்பார்ப்புகளையும்‌, ஏக்கங்களையும்‌ இப்புத்தகம்‌ 
முழுவதிலும்‌ காணமுடியும்‌. இப்புத்தகம்‌ குறிப்பாக ஊழியக்காரர்களுக்காக எழுதப்பட்டதென்றாலும்‌ 
இயேசுவின்‌ இரத்தத்தால்‌ கழுவப்பட்ட யாவரும்‌ அவருக்கு ஏதோவொரு விதத்திலே ஊழியம்‌ செய்யக்‌ 
கடமைப்பட்டவர்களானதால்‌ இதை வாசிக்கும்‌ அனைவரும்‌ தேவசித்தத்திற்கு முற்றிலும்‌ ஒப்புக்கொடுக்கக்‌ 
கர்த்தர்‌ கிருபை செய்வாராக. 


ஊருக்கல்ல, ஊழியருக்கே இந்த உபதேசம்‌! 

மல்கியா 1: 6 ல்‌ “கர்த்தர்‌ தமது நாமத்தை அசட்டைபண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களைக்‌ கேட்கிறார்‌!” 
என்றும்‌, 2:1 ல்‌ “இப்போதும்‌ ஆசாரியர்களே, இந்தக்கட்டளை உங்களுக்குரியது. எனவும்‌ 2: 7 ல்‌ 
ஆசாரியனுடைய உதடுகள்‌ அறிவைக்காக்க வேண்டும்‌, வேதத்தை அவனுடைய வாயில்‌ தேடூவார்களே.. 
என்றும்‌ இப்படியாக இந்த வசனங்களெல்லாம்‌ ஆசாரியர்களுக்காகவே எழுதப்பட்டிருக்கின்றன. 3:3 யும்‌ 
வாசிக்கையில்‌ அவர்‌ “லேவியின்‌ புத்திரரை சுத்திகரிப்பார்‌”.. என்று மீண்டும்‌ ஊழியக்காரர்களை நோக்கிக்‌ 
கர்த்தர்‌ பேசுகிறார்‌. 3:14 ஐயும்‌ தேவனை சேவிப்பது விருதா!.. இந்த இடத்தில்‌ ஆண்டவருக்கு ஊழியம்‌ 
செய்கிறவர்களுடைய மனப்பான்மையை ஆண்டவர்‌ விளக்குகிறார்‌. இப்படியாக மேற்சொன்ன நான்கைந்து 
வசனங்களையும்‌ கவனமாய்ப்‌ பார்க்குமிடத்து ஆண்டவர்‌ இவைகளை ஆசாரியர்களாகிய தம்முடைய 
ஊழியக்காரர்களிடமே பேசுகிறார்‌ என்பதை அறிந்துகொள்ளலாம்‌. ஆகவே மல்கியாவின்‌ புத்தகத்தை 
ஊழியக்காரர்கள்‌ வாசிக்கும்போது கர்த்தருடைய நாமத்தினால்‌ அறியப்பட்டிருக்கிற, அழைக்கப்பட்டிருக்கிற, 


நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரனாகிய என்னிடத்திலேயே 
கர்த்தர்‌ பேசுகிறார்‌... எனக்கென்றே இந்தப்‌ புத்தகம்‌ மல்கியாவின்‌ புத்தகத்தை 
எழுதப்பட்டிருக்கிறதென்கிற கண்ணோட்டத்திலேயே ஒவ்வொரு ஊழியக்காரர்கள்‌ 
வசனத்தையும்‌ கருத்தாய்‌ வாசிக்கவேண்டும்‌. ஆகவே இந்தச்‌ வாசிக்கும்போது 
செய்தி நம்மை அதிலும்‌ குறிப்பாக ஊழியத்திலிருக்கிறவர்கள்‌ என்னிடத்திலேயே கர்த்தர்‌ 
ரத்தக்‌ ராது பாது ஆண்டவரைக்‌ | பேசுகிறார்‌... எனக்கென்‌ே ந்தப்‌ 
கிட்டிச்சேரும்படியாகத்‌ தேடிவருகிறது. இந்த செய்தியை நார புத்தகம்‌ ற இந்த 
நீங்கள்‌ கருத்துடன்‌ வாசித்து தியானித்தால்‌ கர்த்தர்‌ நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கிறதென்கிற 
உங்களுக்குள்‌ ஒரு ஆழமான கிரியையை நடப்பிப்பாரென்பதை ட - டத்திலே 
நிச்சயமாக நம்புகிறேன்‌. ழக ணாட்டத்தி ல 
ஒவ்வொரு வசனத்தையும்‌ 
நீங்கள்‌ பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறவரா?.. கருத்தாய்‌ வாசிக்கவேண்டும்‌. 


நான்‌ என்‌ ஆவியிலே தெளிவாய்‌ உணர்ந்துவருகிற ஒரு 
காரியத்தை உங்களிடம்‌ கூறுகிறேன்‌. ஒருவேளை இதை நாம்‌ முன்னரே சொல்லியிருந்தாலும்‌ 
மீண்டுமொருமுறை கூடக்‌ கூறுகிறேன்‌. பரிசுத்தத்திந்கு முதலிடம்‌ கொடுக்கிற மக்களைக்‌ கர்த்தர்‌ 
வரும்நாட்களில்‌ அதிகமாக எடுத்து உபயோகிக்க இருக்கிறார்‌. கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக 
ஊழியத்திலே இருக்கிற நான்‌ அநேகருடைய பிரசங்கங்களை கேட்கிறேன்‌.. கூடவே அவர்களது தனிப்பட்ட 
வாழ்க்கையையும்‌ அவர்களது பிரசங்கிக்கிற முறையையும்‌ கவனித்துப்பார்க்கும்போது என்‌ மனதுக்குள்ளாக 
அவர்களை நினைத்து அழுகிறேன்‌. ஏனெனில்‌ அவர்களின்‌ பிரசங்கத்திலிருக்கிற பரிசுத்தம்‌ அவர்களது 
தனிப்பட்ட வாழ்க்கையில்‌ இருப்பதில்லை. பரிசுத்தத்தைக்‌ குறித்துப்‌ பிரசங்கிப்பவர்களின்‌ கூட்டம்‌ 
நாளுக்குநாள்‌ குறைந்துகொண்டேவருகிறதற்கும்‌, பரிசுத்தத்தைத்‌ திட்டமாய்ப்‌ போதிக்க அவர்களுக்குத்‌ 


தைரியம்‌ இல்லாததற்கும்‌ காரணம்‌, தாங்கள்‌ பிரசங்கிக்கும்‌ அந்தப்‌ பரிசுத்தத்தை தாங்களே 
கைக்கொள்ளாமல்‌ கலப்பான சுவிசேஷத்திற்குத்‌ தங்களை ஒப்புக்கொடுத்துவிட்டதே! 

வல்லமைக்குக்‌ காரணம்‌ பரிசுத்தமே! 

காலஞ்சென்ற தேவனஊழியர்‌ வில்லியம்‌ பிரன்ஹாம்‌ என்பவரைக்குறித்து நீங்கள்‌ கேள்விப்பட்டிருப்பீர்கள்‌. 
அவரது வாழ்க்கையின்‌ கடைசிநாட்களிலே அநேகத்‌ தவறான உபதேசங்களை சபையில்‌ கொண்டுவந்து 
திசைமாறிப்போனதினிமித்தம்‌ எனக்கு அவரைப்பற்றி நல்ல அபிப்பிராயம்‌ இல்லையென்றாலும்‌ அவருடைய 
ஊழியத்தின்‌ ஆரம்பத்தையும்‌, அவரைக்கொண்டு கர்த்தர்‌ நடப்பித்த மகத்தான காரியங்களையும்‌ நீங்கள்‌ 
கூர்ந்து கவனிப்பீர்களானால்‌ ஒரு காரியம்‌ தெளிவாகும்‌. அவர்‌ பிரபலமாகாதிருந்த ஊழிய வாழ்க்கையின்‌ 
ஆரம்ப நாட்களைக்குறித்து தன்னுடைய சுயசரிதையில்‌ எழுதுகையில்‌ தான்‌ குழந்தைப்‌ பருவத்திலிருந்தே 
தேவன்மீது அளவற்ற அன்பு கொண்டவராக இருந்ததைக்குறிப்பிடுகிறார்‌. ஆண்டவரைப்பற்றி இன்னும்‌ 
அறியவேண்டுமே.. இன்னும்‌ அவரோடு நெருங்கி ஜீவிக்கவேண்டுமே.. இன்னும்‌ அவருக்காக வல்லமையாய்ச்‌ 
செயல்படவேண்டுமே.. என்கிற தாகமும்‌ துடிப்பும்‌ கொண்டவராக இருந்தார்‌. அப்படிப்பட்ட நாட்களிலே ஒருநாள்‌ 
ஒரு மரத்தினருகில்‌ அவர்‌ நின்றுகொண்டிருந்தபோது பிரன்ஹாம்‌!.. என்னிடத்தில்‌ வா! என்றொரு சத்தம்‌ 
கேட்டது. மோசேயோடு ஆண்டவர்‌ எப்படியாக ஒரு முட்செடியின்‌ மூலம்‌ பேசினாரோ அதைப்போலவே ஒரு 
மரத்தினிடத்திலிருந்து கர்த்தர்‌ பிரன்ஹாமோடு பேசினார்‌. சாமுவேல்‌ விவரமறியாச்‌ சிறுபிள்ளையாயிருந்தபோது 
கர்த்தர்‌ சாமுவேலே! என்று பெயர்சொல்லி அழைத்து அவனோடு இடைப்பட்டதைப்போல இவரும்‌ 
சத்தியத்தைக்குறித்து அவ்வளவாக அறியாத நாட்களில்தான்‌ இது நடந்தது. 


பிரன்ஹாம்‌ அந்த சத்தத்தைக்கேட்டு மரத்தினடியில்‌ வந்து நின்றதும்‌, “உன்‌ கையை நீட்டு!” என்று அந்த 
மரம்‌ மீண்டும்‌ பேசியது. அவர்‌ கையை நீட்டியதும்‌ அந்தக்‌ கரம்‌ அக்கினிக்‌ கனலைப்போல சிவப்பாக 
மாறிவிட்டது. அதைக்கண்டு அவர்‌ பயந்து நடுங்கிக்கொண்டிருக்கையில்‌ மீண்டுமாய்‌ கர்த்தர்‌ அவரோடு 
இடைப்பட்டு, “நான்‌ உன்மூலமாக பலத்த அற்புதங்களோடும்‌, அடையாளங்களோடும்‌ என்னுடைய சபையில்‌ 
கிரியைசெய்ய விரும்புகிறேன்‌. எந்த வரங்களையெல்லாம்‌ சபை இழந்துநிற்கிறதோ அந்த வரங்களை 
மீண்டும்‌ சபைக்குத்‌ தந்து அதைப்பிரகாசிப்பிக்கப்‌ போகிறேன்‌. ஆனால்‌ நீ இப்போது சிறுவனாயிருக்கிறாய்‌.. 
உன்‌ வாயின்‌ வார்த்தைகளிலே உன்‌ பார்வையிலே. நீ மற்றவர்களிடம்‌ கேட்கிறதிலே.. உன்‌ 
சிந்தனைகளிலே யாவற்றிலும்‌ பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொள்‌! பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொள்‌! பரிசுத்தத்தைக்‌ 
காத்துக்கொள்‌!!” என்று எச்சரித்தார்‌. பிரன்ஹாம்‌ தேவனைத்தேட ஆரம்பித்த காலத்தில்‌ முதலாவது அவர்‌ 
வாழ்க்கையில்‌ நடந்த சம்பவம்‌ இதுதான்‌. அதைத்தொடர்ந்து கர்த்தர்‌ அவரை மிகவும்‌ வல்லமையாகப்‌ 
பயன்படுத்த ஆரம்பித்தார்‌. யாரைப்‌ பார்த்தாலும்‌ அவர்களது எல்லா அந்தரங்கக்‌ காரியங்களையும்‌ 
வெளிப்படுத்துகிற வரங்களையும்‌, மிகுந்த தொலைவில்‌ நடக்கிற காரியங்களையும்கூட அறிந்துகொள்கிற 


வரத்தையும்‌ கர்த்தர்‌ அவருக்குக்‌ 

ந்‌ . ள்‌ ஞ்‌ கொடுத்திருந்தார்‌. ஆனாலும்‌ இறுதியிலே 

ரத்தா பாயாது அன்கோ க்க தவறான உபதேசங்களைக்‌ கைக்கொண்டு 
பயன்படுத்தும்படி விரும்புவாரானால்‌ முதலாவது இடறிப்போய்விட்டார்‌. 

அவர்கள்‌ தங்களது வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கு 

முதன்மையான இடத்தைத்‌ தரும்படி அவர்களை காடன்‌ லின்சே என்கிற இன்னொரு 

உற்சாகப்படுத்துகிறார்‌. ஊழியரையும்‌ அவரது எழுத்துப்பணியின்‌ மூலம்‌ 

கர்த்தர்‌ வல்லமையாய்ப்‌ பயன்படுத்தினார்‌. 


அவர்‌ Christ for the Nations என்கிற ஒரு சர்வகலாசாலையைம்‌ அமெரிக்காவிலே ஸ்தாபித்து அநேகத்‌ 
தலைவர்களை எழுப்பி தனது மரணத்திற்குப்‌ பின்னரும்‌ புகழ்குன்றாமலிருக்கிறார்‌. அந்த காடன்‌ லின்சேயும்‌ 
பிரன்ஹாமோடு ஊழியம்‌ செய்துகொண்டிருந்தார்‌. இப்படிப்பட்ட வல்லமையான குழுக்களைக்கொண்டூ கர்த்தர்‌ 
அமெரிக்காவிலே எழுப்புதலைக்‌ கொண்டுவந்தார்‌. அந்த வில்லியம்‌ பிரன்ஹாம்‌ ஒரு விபத்திலே 
மரித்துப்போனார்‌. அவர்‌ மீண்டும்‌ உயிரோடு எழுவார்‌ என்கிற நம்பிக்கையில்‌ அவரது சரீரத்தை அவரது 
சீடர்கள்‌ அநேகநாட்கள்‌ வைத்துக்கொண்டிருந்தனர்‌. ஆனால்‌ ஒன்றும்‌ நடக்காததால்‌ புதைத்துவிட்டனர்‌. பிறகு 
அவரைக்குறித்த தவறான உபதேசங்கள்‌... பிரன்ஹாம்‌ உடைய நாமத்தில்‌ ஜெபிப்பதென்று சொல்லி அநேகக்‌ 
குழப்பங்கள்‌ அவரால்‌ ஏற்பட்டன. அவரது தவறான காரியங்களைக்குறித்து உங்களிடம்‌ குறிப்பிட நான்‌ 
முற்படவில்லை. ஆனால்‌ கர்த்தர்‌ யாரையாவது தனக்காக வல்லமையாய்ப்‌ பயன்படுத்தும்படி 
விரும்புவாரானால்‌ தங்களது வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கு முதன்மையான இடத்தைத்‌ தரும்படி அவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. சிறுபிராயத்திலிருந்தே அவர்களைக்‌ கரம்பற்றி நடத்துகிறார்‌ என்பதையே நான்‌ 
குறிப்பிடவிரும்புகிறேன்‌. 


தேவனால்‌ வல்லமையாய்த்‌ தற்போது பயன்படூத்தப்பட்டுவரும்‌ சுவிசேஷகர்‌. பில்லிகிரஹாமைப்‌ பாருங்கள்‌. 
அவர்மூலமாக இலட்சக்கணக்கான மக்கள்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ளனர்‌. அவரது பிரசங்கத்தைக்‌ 
கேட்பீர்களானால்‌ அது எந்த ஆர்ப்பாட்டமுமின்றி மிகவும்‌ சாதாரணமாக இருப்பதைக்‌ காண்பீர்கள்‌. ஒருசில 
வசனங்களை மாத்திரம்‌ கையாண்டு மிகவும்‌ எளிமையாய்‌ அவர்‌ 


பிரசங்கிப்பார்‌. அதிக அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்கூட பில்லிகிரஹாம்‌ 
செய்பவரல்ல அவர்‌. ஆனால்‌ அவரது பிரசங்கத்தைக்‌ கேட்கும்படி ்‌ 
இலட்சக்கணக்கில்‌ மக்கள்‌ கூடி, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள யார்‌ வராத. 
ஆயத்தம்‌?.. என்று அவர்‌ அழைப்புவிடுக்கும்போது ஆயிரக்கணக்கானோர்‌ பிரசங்கத்தில்‌ 
முன்னாலே வருகின்றனர்‌. அவருடைய வாழ்க்கையிலேயும்‌ ஆண்டவர்‌ ஒரு வல்லமையும்‌, 
காரியத்தைக்‌ கட்டளையிட்டார்‌. பில்லி! “உன்னைச்‌ சுத்தவானாய்க்‌ அபிஷேகமும்‌ 
காத்துக்கொள்‌! உனக்குள்ளேயிருக்கிற பரிசுத்தஅக்கினி அணையாதபடி நிறைவாய்ப்‌ 
காத்துக்கொள்‌!, அப்போது நான்‌ உன்னை வல்லமையாய்ப்‌ பெருகியோடூவதற்குக்‌ 
பயன்படுத்துவேன்‌”. என்பதே அது. தற்போது பண்டிதர்‌ பில்லிகிரஹாம்‌ காரணம்‌, அவரது 
அவர்களை இந்த உலகே அறியும்‌. அமெரிக்க ஜனாதிபதியும்‌ தெளிவான தூய 
பில்லிகிரஹாமிடத்திலே ஜெபிக்கும்படி கடந்துசெல்கிறார்‌. மேலும்‌ அவரது வாழ்க்கையே! 
பிரசங்கத்தில்‌ வல்லமையும்‌, அபிஷேகமும்‌ நிறைவாய்ப்‌ பெருகியோடூவதற்குக்‌ 


காரணம்‌ அவரது தெளிவான தாய வாழ்க்கை. யாரும்‌ பணவிஷயத்திலோ மற்ற காரியங்களிலே 
அவரைக்குற்றப்படுத்த முடியாதபடி பரிசுத்தவாழ்க்கை வாழ்ந்துவருகிறார்‌. 


பணம்‌ வந்தது, ஆனால்‌ பரிசுத்தம்‌ பறந்துவிடவில்லை! 
அநேகர்‌ தங்களுடைய ஊழிய வாழ்க்கையின்‌ ஆரம்பத்தில்‌ மிகவும்‌ எளிமையாகவும்‌ பயத்தோடும்‌ 
நடுக்கத்தோடும்‌ ஆண்டவருக்கு ஊழியம்‌ செய்வார்கள்‌. ஆனால்‌ ஊழியவாய்ப்புகள்‌ பெருகி பணமும்‌ 
வசதிவாய்ப்புகளும்‌ பெருகப்பெருக அவர்கள்‌ பரிசுத்தத்தற்கு முதலிடம்‌ கொடாமல்‌ பணத்திற்கு 
அந்தஇடத்தைக்கொடுத்து அந்தப்‌ பணம்வரும்படியாக மக்களுக்குப்‌ பிரியமானதைப்‌ பிரசங்கிக்க 
ஆரம்பித்துவிடுகிறார்கள்‌. ஆனால்‌ பில்லிகிரஹாமோ வேறுபட்டவர்‌. பில்லிகிரஹாம்‌ சுவிசேஷக்குழு என்கிற 
குழுவை அவர்‌ ஏற்படுத்தினபோது கோடிக்கணக்கான பணத்தை உலகமுழுவதிலுமிருந்து மக்கள்‌ 
அதற்குக்கொடுத்தார்கள்‌. அவர்கள்‌ அந்தப்பணத்ததைச்‌ செலவுசெய்து இரண்டு மூன்றுமுறை 
உலகமுழுவதும்‌ இருக்கிற 10,000 ஊழியர்களைக்கூட்டி ஆம்ஸ்டர்டாமிலே கருத்தரங்குகளை நடத்தினார்கள்‌. 
வந்திருந்த எல்லா ஊழியர்களுக்கும்‌ விமானக்‌ கட்டணமும்‌, நல்ல தங்குமிடமும்‌ உணவும்‌ ஏற்பாடு 
செய்துதரப்பட்டது. இந்தக்‌ காரியங்களுக்கெனக்‌ கோடிக்கணக்கான பணம்‌ வந்தபோதும்‌ ஒரு ஆச்சரியமான 
காரியம்‌ என்னவென்றால்‌, அவரது ஸ்தாபனத்திலேயுள்ள மற்ற ஊழியக்காரர்களோடு தானும்‌ ஒரு சாதாரண 
ஊழியக்காரரைப்போல தனது வருமானத்தைக்‌ கையெழுத்திட்டுப்‌ பெற்றுக்கொண்டு அதைத்தான்‌ தனக்காகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. அநேகர்‌ அவரிடத்தில்‌ வந்து, பில்லிகிரஹாம்‌ அவர்களே!.. உங்களுக்காகவே இந்த 
உலகமுழுவதிலுமிருந்து கோடிக்கணக்கான பணத்தை மக்கள்‌ அனுப்புகிறார்கள்‌. ஆனால்‌ நீர்‌ ஒரு சாதாரண 
ஊழியக்காரனைப்‌ போல எளிய வருவாயைப்பெற்றுக்கொண்டு ஊழியம்‌ செய்யவேண்டிய அவசியம்‌ என்ன?.. 
என்று கேட்டார்கள்‌. பில்லிகிரஹாம்‌ அவர்களைப்‌ பார்த்துச்‌ சொன்னார்‌. தேவன்‌ என்னை ஊழியத்திற்கென்று 
அழைத்தபோது, “உன்‌ எல்லாக்‌ காரியங்களிலும்‌ பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொள்‌.. உன்னுடைய பாலியல்‌ 
வாழ்க்கையிலே, பணவிஷயங்களிலே, உன்னுடைய பிரசங்கத்திலே எல்லாவற்றிலும்‌ பரிசுத்தத்தைக்‌ 
காத்துக்கொள்‌!.. என்று கட்டளையிட்டார்‌. ஆகவேதான்‌ இன்றுவரை அதைக்‌ கடைப்பிடித்துவருகிறேன்‌ என்றார்‌. 
எவ்வளவு அருமையான சாட்சி! 


பிரியமானவர்களே! ஒரு காரியத்தைக்‌ கர்த்தர்‌ என்னிடத்தில்‌ தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்‌. 
“எனக்கென்று வல்லமையான காரியங்களைச்‌ செய்யும்படி நான்‌ ஒரு சிறுகுழுவை ஆயத்தப்படுத்திவருகிறேன்‌!.. 
அவர்களது பேச்சு சிந்தை நடக்கையெல்லாம்‌.. பரிசுத்தம்‌ பரிசுத்தம்‌ பரிசுத்தமென்றே இருக்கவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கிறேன்‌! என்கிறார்‌. அந்தக்கூட்டத்தில்‌ நீங்களும்‌ காணப்படூவீர்களா?.. 


ஆயிரம்‌ பிரசங்கமல்ல, ஒரேயொரு வார்த்ததை! 

ஆயிரம்‌ பேரல்ல, ஒருவனே போதும்‌ அவருக்கு! 

2007 ம்‌ ஆண்டு இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடாய்‌ மாறுமென்கிற தீர்க்கதரிசனம்‌ உண்டாயிருக்கிறதை நாம்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறோம்‌, அதை விசுவாசிக்கவும்‌ செய்கிறோம்‌. அந்தக்‌ காரியம்‌ நடப்பதற்கு அநேக 
சாத்தியக்கூறுகள்‌ இருக்கிறதையும்‌ நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. நான்‌ ஆண்டவரிடத்திலே பலதடவை, 
“ஆண்டவரே இந்தக்‌ காரியம்‌ உண்மைதானா?.. சபையிலும்‌, ஊழியர்கள்‌ மத்தியிலும்‌ உம்மைக்குறித்த 
வைராக்கியம்‌ குறைந்து வருகிறதே... சபைக்கு விரோதமான சக்திகள்‌ பெருகி பலமடைந்து வருகின்றனவே... 
இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில்‌ 2007 ல்‌ இந்தியா உம்மை முழுவதுமாகக்‌ கண்டுகொள்ளுமா?”.. 


என்ன என்று ஜெபத்திலே அடிக்கடி ஆண்டவரைக்‌ கேட்பேன்‌. அப்பொழுதெல்லாம்‌ ஆண்டவர்‌ கூறும்‌ ஒரே 
பதில்‌, “ஒரு மனிதன்‌ போதும்‌ எனக்கு!” என்பதே. ஒரு மனிதனைக்‌ கொண்டே இந்த உலகமனைத்தையும்‌ 
ஒரேநாளில்‌ மாற்றும்படியான வல்லமை என்னிடத்திலுண்டு என அறைகூவும்‌ ஆண்டவர்‌ உங்களையும்‌ 

2007 ம்‌ ஆண்டு இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடாய்‌ மாறுமென்கிற தீர்க்கதரிசனம்‌ உண்டாயிருக்கிறதை நாம்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறோம்‌, அதை விசுவாசிக்கவும்‌ செய்கிறோம்‌. அந்தக்‌ காரியம்‌ நடப்பதற்கு அநேக 
சாத்தியக்கூறுகள்‌ இருக்கிறதையும்‌ நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. நான்‌ ஆண்டவரிடத்திலே பலதடவை, 
“ஆண்டவரே இந்தக்‌ காரியம்‌ உண்மைதானா?.. சபையிலும்‌, ஊழியர்கள்‌ மத்தியிலும்‌ உம்மைக்குறித்த 
வைராக்கியம்‌ குறைந்து வருகிறதே... சபைக்கு விரோதமான சக்திகள்‌ பெருகி பலமடைந்து வருகின்றனவே... 
இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில்‌ 2007 ல்‌ இந்தியா உம்மை முழுவதுமாகக்‌ கண்டுகொள்ளுமா?”.. 
என்ன என்று ஜெபத்திலே அடிக்கடி ஆண்டவரைக்‌ கேட்பேன்‌. அப்பொழுதெல்லாம்‌ ஆண்டவர்‌ கூறும்‌ ஒரே 
பதில்‌, “ஒரு மனிதன்‌ போதும்‌ எனக்கு!” என்பதே. ஒரு மனிதனைக்‌ கொண்டே இந்த உலகமனைத்தையும்‌ 
ஒரேநாளில்‌ மாற்றும்படியான வல்லமை என்னிடத்திலுண்டு என அறைகூவும்‌ ஆண்டவர்‌ உங்களையும்‌ 
என்னையும்‌ அந்தக்‌ கண்ணோட்டத்திலேயே பார்க்கும்படி 
விரும்புகிறார்‌. நம்முடைய நடவடிக்கைகளிலே நம்முடைய 
பேச்சிலே சிந்தனையிலே ஐக்கியத்திலே 
எல்லாக்காரியங்களிலேயும்‌ பரிசுத்தம்‌ பரிசுத்தம்‌ பரிசுத்தம்‌ 
என்று பரிசுத்தத்தையே உயிர்மூச்சாய்க்‌ கொள்கிற ஒரு 
கூட்டத்தை ஆண்டவர்‌ எழுப்பப்போகிறார்‌. 


குழப்பமான காரியங்கள்‌ பெருகிவரும்‌ 
சூழ்நிலையில்‌ 2007 ல்‌ இந்தியா 
உம்மை முழுவதுமாகக்‌ 
கண்டுகொள்ளுமா?.. என்ன என்று 
ஜெபத்திலே அடிக்கடி ஆண்டவரைக்‌ 
கேட்பேன்‌. அப்பொழுதெல்லாம்‌ 
ஆண்டவர்‌ கூறும்‌ ஒரே பதில்‌, ஒரு 
மனிதன்‌ போதும்‌ எனக்கு! என்பதே. 


நீங்கள்‌ அந்த 300 பேரில்‌ ஒருவரா?.. 

ஊழியர்களின்‌ எண்ணிக்கை பெருகினால்‌ போதும்‌, ஊழியமும்‌ 
பெருகிவிடும்‌ என்பதை நான்‌ ஒருபோதும்‌ 
ஒத்துக்கொள்வதில்லை. கிதியோனின்‌ நாட்களில்‌ நடந்ததை 
நாம்‌ அனைவரும்‌ நன்கறிந்திருக்கிறோம்‌. அவன்‌ என்ன செய்தான்‌?.. தேவனுக்காக யுத்தம்செய்யும்படி 
ஆட்களை அழைத்தான்‌. 32,000 பேர்‌ வந்தார்கள்‌. அவர்களெல்லாரும்‌ தங்கள்‌ தேசத்து ஜனங்களை 
நேசித்தபடியினால்‌ விரோதிகளை எதிர்த்து யுத்தம்செய்யவேண்டும்‌ என்கிற நோக்கத்தில்தான்‌ வந்தார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தர்‌ அவர்களுடைய இருதயத்தைப்‌ பார்த்தார்‌. அவர்‌ அவனைப்‌ பார்த்து, கிதியோனே!.. இது 
எனக்கு அதிகம்‌.. அவர்கள்‌ மத்தியில்‌ யாரெல்லாம்‌ பயப்படூகிறார்களோ அவர்களையெல்லாம்‌ அனுப்பிவிடு!.. 
என்றார்‌. என்ன ஆச்சரியம்‌!.. அவர்களில்‌ 22,000 பேர்‌ போய்விட்டார்கள்‌. தேசத்தின்மீதும்‌, மக்கள்மீதும்‌ 
அக்கறைகொண்டவர்களாக கிதியோனின்‌ அறைகூவலுக்குக்‌ கீழ்ப்படிந்து வந்தபோதும்‌ திரும்பிச்‌ செல்வதற்கு 
ஒரு வாய்ப்புக்‌ கிடைத்தபோது அதற்கு மறுப்புச்‌ சொல்லாதபடி சரியென்று திரும்பிப்போய்விட்டார்கள்‌. 
ஆண்டவர்‌ அவர்களது இருதயத்தை அறிந்திருந்தபடியினால்‌, இவர்கள்‌ வந்ததென்னவோ உண்மை, ஆனால்‌ 
உள்ளுக்குள்ளே தங்கள்‌ உயிரைக்குறித்த பயம்‌ இருக்கிறது. இதை வெளிப்படையாகச்‌ சொல்லி 
அவர்களைப்‌ பிரித்தெடு எனக்கட்டளையிட்டார்‌. மீதமிருந்த 10,000 பேர்‌ பயமற்றவர்கள்தான்‌.. அவர்கள்‌ 
உள்ளத்திலும்‌ தேசத்திற்கும்‌ ஆண்டவருக்கும்‌ ஜனத்துக்கும்‌ ஏதாவது செய்யவேண்டுமென்கிற துடிப்பு 
இருந்தது. மேலும்‌ அவர்கள்‌ பராக்கிரமசாலிகளாயிருந்ததோடு தங்களது சத்துருவின்‌ பெலத்தையும்‌ நன்கு 
அறிந்தவர்களாக இருந்தார்கள்‌. ஆனாலும்‌ ஆண்டவர்‌, இதுவும்‌ எனக்கு அதிகம்‌! இன்னும்‌ அவர்களைச்‌ 
சோதித்துப்பார்த்து அவர்களிலிருந்து தெரிந்தெடு என்று கட்டளையிட்டார்‌. பார்க்கப்போனால்‌ 10,000 ல்‌ 
தசமபாகமாகிய ஆயிரம்‌ பேரைக்கூட ஆண்டவர்‌ தெரிந்துகொள்ளவில்லை. ஆனால்‌ கர்த்தருக்காக எதையும்‌ 
செய்யத்துணிந்த 300 பேரை மாத்திரம்‌ சோதித்தறிந்து தனக்காக யுத்தம்செய்யும்படித்‌ தெரிந்துகொண்டார்‌. 
அப்படித்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்களின்‌ கையிலும்‌ பட்டயம்‌ கொடுக்கப்படாமல்‌ காலியான பானை யும்‌ 
அதற்குள்‌ வைக்கப்பட்ட தீவட்டியையும்‌ கொடுத்து மகத்தான வெற்றியைக்‌ கட்டளையிட்டார்‌. இந்தக்‌ 
காரியத்தை ஆண்டவர்‌ மீண்டும்‌ மீண்டுமாக எனக்கு நியாபகப்படுத்தினார்‌. ஆனால்‌ ஏனென்று எனக்குத்‌ 
தெரியவில்லை. வருகிற 2007 ம்‌ ஆண்டில்‌ இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடாகுமென்கிறீரே.. நான்‌ இதை 
முற்றிலுமாய்‌ விசுவாசிக்கிறேன்‌.. இப்போது 2003 ம்‌ கடந்து, இன்னும்‌ 3 ஆண்டுகளே மீதமிருக்கிறதே.. மேலும்‌ 
இந்தியாவின்‌ தற்போதைய அரசியல்‌ சூழ்நிலைகளைப்‌ பார்க்கும்போது மிகவும்‌ விபரீதமாக இருக்கிறதே! 
ஆண்டவரே... அநேக ஊழிய ஸ்தாபனங்கள்‌ எழும்பிவிட்டதென்பது உண்மைதான்‌ ஆனாலும்‌ தரமெங்கே?.. 
அவர்களது அர்ப்பணிப்பெங்கே?.. ஆத்மாக்களைக்குறித்த பாரமெங்கே?.. தாழ்மையெங்கே?.. தயவெங்கே?.. 
எளிமையெங்கே?.. என்று இப்படியான அநேகக்‌ கேள்விகளை அஆண்டவரிடத்தில்‌ கேட்கிறேன்‌. 
அப்போதெல்லாம்‌, “300 பேர்‌ எனக்குப்‌ போதும்‌!”.. என்பதே ஆண்டவரிடத்திலிருந்து எனக்குப்‌ பதிலாக 
வந்துகொண்டிருக்கிறது. ஆகவேதான்‌ நாம்‌ அந்த 300 பேரில்‌ ஒருவராக இருக்கமுடியுமா என்று நம்மைச்‌ 
சோதித்துப்பார்க்கும்படியாக இந்த மல்கியாவின்‌ புத்தகத்திலிருந்து உங்களுக்கு எழுதுகிறேன்‌. 


வலியவந்து நேசித்தவரை நோக்கி வரும்‌ வன்மையான கேள்விகள்‌! 

இந்த நான்கு அத்தியாயங்களையும்‌ வாசித்துப்பார்க்கும்போது ஒரு காரியம்‌ தொடர்ந்து வந்துகொண்டிருப்பதை 
நீங்கள்‌. கவனிக்கலாம்‌. ஆண்டவரிடத்திலே மக்கள்‌ அநேகக்‌ கேள்விகளைக்‌ கேட்கிறார்கள்‌. ஆகவே 
ஆண்டவர்‌ அவர்களைப்‌ பார்த்து நீங்கள்‌ இப்படிக்‌ கேட்கிறீர்களே.. நீங்கள்‌ இப்படிக்‌ கேட்கிறீர்களே.. என்று 
தொடர்ந்து குறிப்பிட்டு அவர்களுக்கு பதில்‌ சொல்லுவதைக்‌ காணலாம்‌. மக்கள்‌ ஆண்டவரிடம்‌ 
கேள்விக்குமேல்‌ கேள்வி கேட்டாலும்‌ தங்களது நிலையை உணராமல்‌ அப்படிக்‌ கேட்கிறார்கள்‌. ஆண்டவர்‌ 
அவர்களது உள்ளத்தின்‌ காரியங்களை வெளிப்படுத்தும்போதோ உடனே, எப்படி?.. என்று எதிர்க்கேள்வி 
கேட்கிறார்கள்‌. ஆகவேதான்‌ ஆண்டவர்‌ முதலாவது அவர்கள்‌ எப்படிப்பட்ட நிலையிலிருந்தார்கள்‌ என்பதை 
அவர்களுக்கு நியாபகப்படூத்தி அதற்குப்பின்‌ தனது பதிலைச்‌ சொல்லுவதைக்‌ காணலாம்‌. சுருங்கச்‌ 
சொன்னால்‌ மக்கள்‌ ஆண்டவருடைய கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ திரும்பத்திரும்ப அவரைக்‌ 
கேள்விகேட்கிறதையே இந்த நான்கு அத்தியாயங்களிலும்‌ பார்க்கிறோம்‌. இவையெல்லாவற்றையும்‌ 
"Problems" (பிரச்சினைகள்‌), “Provoking (கோபமூட்டூதல்‌), மற்றும்‌ 'ஒromi5es'' (வாக்குத்தத்தங்கள்‌) 
என்கிற மூன்று ஆங்கில வார்த்தைகளிலே அடக்கிவிடலாம்‌. இவைகளை ஒவ்வொன்றாகப்‌ பார்ப்போம்‌. 


முதலாவதாக முதல்‌ அதிகாரத்தின்‌ 2,3ம்‌ வசனங்களை வாசிப்போம்‌. 

நான்‌ உங்களைச்‌ சிநேகித்தேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: அதற்கு நீங்கள்‌: எங்களை எப்படிச்‌ 
சிநேகித்தீர்‌ என்கிறீர்கள்‌: கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: ஏசா யாக்கோபுக்குச்‌ சகோதரன்‌ அல்லவோ? ஆகிலும்‌ 
யாக்கோபை நான்‌ சிநேகித்தேன்‌. 

ஏசாவையோ நான்‌ வெறுத்தேன்‌: அவனுடைய மலைகளைப்‌ பாழும்‌, அவனுடைய சுதந்திரத்தை 
வனாந்திரத்திலுள்ள வலுசர்ப்பங்களின்‌ தாவும்‌ ஆக்கினேன்‌. 


கர்த்தருடைய நாமம்‌ ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இந்தப்‌ புத்தகம்‌ முழுவதும்‌ ஒரு மகத்தான கேள்வியோடு 
துவங்குகிறதைப்‌ பாருங்கள்‌. ஒரு மனிதன்‌ ஆண்டவரைக்‌ கிட்டிச்சேரும்போது கர்த்தர்‌ சொல்லுகிறதான “நான்‌ 
உங்களைச்‌ சிநேகித்தேன்‌” என்கிற வார்த்தையே அவனுக்குத்‌ தேவையான உற்சாகத்தை 
அளிக்கப்போதுமானதாகும்‌. ஆனால்‌ மக்களோ “எங்களை எப்படி சிநேகித்தீர்‌?”.. என்று ஆண்டவரைத்‌ 
திருப்பிக்கேட்கிறார்கள்‌. நீர்‌ எங்களை சிநேகிப்பீரென்றால்‌ இந்தக்காரியங்கள்‌ ஏன்‌ எங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
நடக்கிறது?.. ஏன்‌ என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு?.. பிரச்சினைகள்‌?.. என்று ஆண்டவரைக்கேள்விகள்‌ 
கேட்கிறோம்‌. பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம்‌ இயேசுகிறிஸ்து அன்புள்ளவர்‌ 
என்கிற நற்செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லி அவர்‌ என்னை நேசித்தாரென்று சாட்சியும்‌ 
பகர்கிறோம்‌. தேவன்‌ தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ கெட்டூப்போமால்‌ 
நித்தியஜீவனை அடையும்படி  அவரைத்தந்தருளி இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்புகூர்ந்தாரென்பதே 
சுவிசேஷத்தின்‌ சாராம்சம்‌ என்பதையும்‌ நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. ஆனால்‌ அந்த அன்பின்‌ 
அடிப்படையிலானதுதானா நம்‌ ஊழியம்‌?.. என்பதை நாம்‌ முக்கியமாகக்‌ கவனித்துப்பார்க்கவேண்டும்‌. 
தேவனுடைய அன்பின்‌ மகத்துவம்‌ எப்படிப்பட்டது என்பதை என்சொந்த அனுபவத்தைக்கொண்டு உங்களுக்கு 
விளக்குகிறேன்‌. 


மாத்திரை வாங்கலையோ, மாத்திரை!.. 

மனஉளைச்சலை நீக்கும்‌ மகத்தான மாத்திரை!.. 

சிலவேளைகளில்‌ ஊழியசம்பந்தமான அல்லது மற்ற பிரச்சினைகளினாலே எனக்கு அதிகமான சோர்வும்‌ 
மனஉளைச்சலும்‌ வந்து இதயம்‌ கனத்துவிடும்போதெல்லாம்‌ ஒரு காரியத்தை நான்‌ தவறாமல்‌ செய்வதுண்டு. 
அதென்னவெனில்‌ அந்த நேரத்தில்‌ நான்‌ யாருமில்லாத தனியிடத்திற்குச்‌ சென்று ஒரே நேரத்தில்‌ பத்து 
மாத்திரைகளை அப்படியே விழுங்கிவிடுவேன்‌. அது எந்த மாத்திரை தெரியுமா?.. GOD LOVES ME! 
என்கிற சொல்மாத்திரை! இந்த மாத்திரையை நான்‌ இருக்கிற சூழ்நிலைக்கேற்றவாறு பத்துமுறை எவ்வளவு 
சத்தத்தோடு கத்தமுடியுமோ அவ்வளவு சத்தத்தோடும்‌ வைராக்கியத்தோடும்‌ என்‌ முழுபெலத்தையும்கூட்டிக்‌ 
கத்துவேன்‌!.. அவ்வளவுதான்‌ என்‌ டென்ஷனெல்லாம்‌ இருந்தஇடம்‌ தெரியாமல்‌ போய்விடும்‌. ஆம்‌! ஆண்டவர்‌ 
என்னை நேசிக்கிறார்‌!.. ஆண்டவர்‌ என்னை நேசிக்கிறார்‌!.. ஆண்டவர்‌ என்னை நேசிக்கிறார்‌!.. என்று 
சொல்லிக்கொண்டேயிருக்கையில்‌ இந்த உலகம்‌ எனக்கு மிகவும்‌ சிறியதாகத்‌ தென்பட ஆரம்பிக்கிறது. என்‌ 
மலைபோன்ற பிரச்சினை ஒரு ஈயைப்போலவும்‌, மிகவும்‌ பாரமான என்‌ கஷ்டங்கள்‌ ஒரு கொசுவைப்போலவும்‌ 
மாறிப்போவதைக்‌ காண்கிறேன்‌. இந்த மிகப்பெரிய சூரியனையும்‌, சந்திரனையும்‌ உண்டாக்கிய தேவன்‌ 
என்னை நேசிக்கிறார்‌!.. இந்த உலகத்தின்‌ எஜமான்‌ என்னை நேசிக்கிறார்‌!.. அது எனக்குப்போதும்‌.. அதுவே 
எனக்குப்போதும்‌.. என்‌ களைப்பு சோர்வு எல்லாம்‌ பறந்துபோய்விடுகிறது. இப்படித்தான்‌ நான்‌ என்‌ 
ஆவிக்குரிய வாழ்க்கையில்‌ தொடர்ந்து முன்னேறிச்சென்றுகொண்டிருக்கிறேன்‌. ஆனால்‌ இந்த இடத்திலே 
தேவன்‌ ஆசாரியராகிய தம்முடைய ஊழியக்காரரைப்பார்த்து உங்களை சிநேகித்தேனென்று 


வலியவந்துசொல்லும்போது, அவர்களோ எங்கே எங்களை நேசித்தீர்கள்‌?.. எப்படி நேசித்தீரகள்‌ என்று 
தேவனுடைய அன்பைச்‌ சந்தேகிக்க ஆரம்பிக்கிறார்கள்‌. 


சந்தேகத்தைக்கொண்டூவந்து சதித்திட்டத்தை ஆரம்பிக்கும்‌ சத்துரு! 
இயேசுகிறிஸ்து இந்த உலகத்தில்‌ இருந்த நேரத்திலே சத்துரு முதலாவது அவரிடத்தில்‌ கொண்டுவந்த 
கேள்வியே பிதாவின்‌ அன்பை சந்தேகச்செய்யவேண்டும்‌ என்கிற நோக்கில்‌ 
ஆண்டவர்‌ என்னை கொண்டுவந்ததென்பதை நாம்‌ அறியவேண்டும்‌. நீர்‌ பசியாயிருக்கிறீரே!.. 
நேசிக்கிறார்‌!.. ஆண்டவர்‌ இந்தக்‌ - கல்லை அப்பமாக மாற்றி. நீர்‌ சாப்பிடமுடியுமே!.. என்று 
என்னை நேசிக்கிறார்‌. ஆரம்பித்தான்‌ அவன்‌! அவன்‌ என்ன சொல்லவிரும்புகிறான்‌.. நீர்‌ 
என்று சொல்லிக்‌ தேவனுடைய புத்திரரானால்‌... அப்படியென்றால்‌ என்ன அர்த்தம்‌?.. நீர்‌ 
கொண்டேயிருக்கையில்‌ தேவனுடைய புத்திரரொன்றும்‌ அடையாது. அப்படி நீர தேவனுடைய 
்‌ ட்‌ த புத்திரராயிருப்பீரானால்‌ நீர்‌ இப்படிப்‌ பட்டினியாயிருக்க அவர்‌ உம்மை 
இந்த உம்‌ படப்‌ விட்டுவிடுவாரா என்ன?.. தன்னுடைய சொந்தக்‌ குமாரன்‌ பசியால்‌ 
மிகவும்‌ சிறியதாகத்‌ தவிக்கவிட்டுவிடுவாரா என்ன?.. இந்த விதமான கேள்வியோடுதான்‌ அவர்‌ 
தென்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தரைச்‌ சோதிக்கக்‌ கடந்துவந்தான்‌. பிரியமானவர்களே!.. கர்த்தருடைய 
என்‌ மலைபோன்ற பிள்ளைகள்‌ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்‌ சத்துரு இந்தச்‌ 
பிரச்சினை ஒரு சந்தேகவிதையையே விதைக்க விரும்புகிறான்‌. உதாரணமாக 
ஈயைப்போலவும்‌, மிகவும்‌ சந்தோஷமாய்‌ வாழ்ந்துகொண்டிருக்கிற ஒரு தம்பதியினருடைய 
பாரமான என்‌ கஷ்டங்கள்‌ | வாழ்க்கையிலே ஒரு புயலை உண்டூபண்ணவேண்டூமானால்‌ பெரியதாய்‌ 
ஒரு கொசுவைப்போலவும்‌ | ஒன்றும்‌ செய்ய வேண்டியதில்லை.. மாறாக அந்த சகோதரியிடம்‌ சென்று, 
மாறிப்போவதைக்‌ “என்ன, உங்களது கணவர்‌ உங்களை மாத்திரமா பெரிதாய்‌ நேசிக்கிறார்‌?”.. 
என்று கேட்டூவிடுங்கள்‌, அது போதும்‌. இதற்கு ஆதாரமாக வேடிக்கையாக 
இன்னொரு உதாரணத்தையும்‌ சொல்கிறேன்‌. 


காண்கிறேன்‌. 


ஒரு மனைவி தன்‌ கணவனிடத்தில்‌ பாசம்பொங்கக்‌ கேட்டாள்‌. “என்னங்க 
என்னங்க! இந்த உலகத்திலயே உங்களுக்கு ரொம்பப்பிடிச்சது எது?.. எதை 


நங்க ரொம்ப நேசிக்கறீங்க?.. சொல்லுங்களேன்‌!” என்றாள்‌. அவன்‌ இவ்வளவுநாளா 

றை ்‌ ணத்தை உங்களுக்கு மாடா 
தன்னைத்தான்‌ சொல்லுவானென்று எதிர்பார்த்துக்கொண்டுதான்‌ இதை ்‌ 
அவனிடத்தில்‌ கேட்டாள்‌. அவன்‌, எனக்கு இந்த உலகத்திலயே உவர்‌ 
ரொம்பப்பிடிச்சது எதுன்னா கேக்கற?.. எனத்திரும்பக்கேட்க, “ஆமாம்‌, ஆமாம்‌!”.. ஓடாய்த்தேய்ந்து 
ஆர்வத்துடிப்போடு தலையாட்டினாள்‌ அவள்‌. கொஞ்ச நேரம்‌ யோசித்துவிட்டு... த்‌ போனேன்‌... 
இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்பப்பிடிச்சது மசால்வடைதான்‌! என்றானே என்னைப்பிடிக்காம 
பார்க்கலாம்‌. அவ்வளவுதான்‌, சண்டை ஆரம்பித்துவிட்டது.! நான்‌ உங்களுக்கு அந்த 
இவ்வளவுநாளா உங்களுக்கு மாடா உழைச்சு ஓடாய்த்தேய்ந்து போனேன்‌.. பாழாய்ப்போன 
என்னைப்பிடிக்காம உங்களுக்கு அந்த பாழாய்ப்போன மசால்வடைதான்‌ மசால்வடைதான்‌ 
பிடிச்சுதா?.. அந்த மசால்வடையையே தின்னுட்டுப்‌ போய்ச்சேருங்க!.. என்று பிடிச்சுதா?.. அந்த 
கண்ணைக்‌ கசக்க ஆரம்பித்துவிட்டாள்‌ அந்தப்‌ பேதை மனைவி. மசால்வடையையே 
பிரியமானவர்களே, இது ஒரு சாதாரண உதாரணம்தான்‌. இதே காரியந்தான்‌ தின்னுட்டூப்‌ 
ஆண்டவரிடத்திலும்‌ காணப்படுகிறது. ஆண்டவர்‌ சொல்கிறார்‌ நான்‌ உங்களை போய்ச்சேருங்க!.. 
நேசித்தேன்‌. ஆனால்‌ அவர்களோ, “எப்படி?.. எங்கே?!”.. என்று 2 ்‌ ்‌ 

கக 3 க்‌ என்று கணணைக 
திருப்பிக்கேட்கிறார்கள்‌. 


கசக்க 


ஆரம்பித்துவிட்டாள்‌ 
அந்தப்பேதை 
மனைவி. 


உங்கள்‌ ஊழியத்தின்‌ அடிப்படை எது?.. 

அருமையானவர்களே நான்‌ ஒரு முக்கியமான கேள்வியை உங்களிடத்தில்‌ 
கேட்கிறேன்‌. தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிற நிலைமை உங்களுடைய 
வாழ்க்கையில்‌ எப்போதாவது வந்ததுண்டா?.. நிச்சயமாக நீங்கள்‌ ஆண்டவரை 
நேசிக்கிறவர்கள்தான்‌... அவருக்காக எதையாவது செய்யவேண்டுமென்று துடிப்பவர்கள்தான்‌.. ஓடியோடி 
மற்றவர்களுக்கு அவரது அன்பை எடுத்துச்சொல்கிறவர்கள்தான்‌.. இன்னும்‌ சொல்லப்போனால்‌ உங்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும்‌ நிறைவேற்றவேண்டுமென்கிற அர்ப்பணிப்பும்‌ உங்களுக்கு இருக்கலாம்‌. 
ஆனால்‌ அவைகளெல்லாம்‌ தேவன்மீது வைத்துள்ள அன்பின்‌ அடிப்படையிலானவைகள்தானா?.. ஆண்டவர்‌ 
என்னை நேசித்து எனக்காகத்‌ தம்மையே ஓஒப்புக்கொடூத்தார்‌. ஆகவேதான்‌ நான்‌ அவருக்கு என்னாலான 
எல்லாவற்றையும்‌ செய்கிறேன்‌ என்கிற உறுதியுடையவரா நீங்கள்‌?.. அன்பைத்‌ தேடி இங்கேயும்‌ அங்கேயும்‌ 
அலைந்து, அதைப்பெற்றுக்கொள்ளும்படியாக எதையாவது செய்வது மனிதனுக்குள்ள இயல்பான ஒரு 
சுபாவம்‌. ஆனால்‌ இங்கே ஆண்டவரே வலியவந்து நம்மை நேசித்தபின்னரும்‌ மனிதன்‌ கேட்கிறான்‌, “எப்படி 


என்னை நேசித்தீர்‌?”. அதற்கு ஆண்டவர்‌ கூறும்‌ பதிலையும்‌ அதைவைத்து நாம்‌ அறிந்துகொள்ளவேண்டிய 
ஆழமான உண்மைகளையும்‌ அடுத்தமாதம்‌ காணலாம்‌. “ப ட ட.” கேள்விகள்‌ தொடரும்‌ 


